NOVEMBER/DECEMBER 2023 


GTA33/DTA338 — தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ 
ப 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2 = 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 


1. திணை மயக்கம்‌ என்றால்‌ என்ன? 

2. நெய்தல்‌ திணைக்குரிய உரிப்பொருளைக்‌ குறிப்பிடுக. 
8. கரந்தைத்‌ திணையின்‌ இலக்கணம்‌ கூறுக. 

4. “நில்லா உலகம்‌ பல்லிய நெறித்தே” - விளக்குக. 

5. இருவகைக்‌ குறி - குறிப்பு வரைக. 

6. “உயிரினும்‌ சிறந்தன்று கற்பு'- விளக்குக. 


7. “எண்ணரும்‌ பாசறைப்‌ பெண்ணொடும்‌ புணரார்‌” - 
பொருள்‌ கூறுக. 


8. “காவற்‌ பிரிவு” - என்றால்‌ என்ன? 

9.  ஆடுவிற்கு உரிய மொழி இயல்பு குறித்து எழுதுக. 

10. “கரமென மொழிதலும்‌ வரைநிலை யின்றே” - விளக்குக. 
3926 


IE: 


12. 


18. 


14, 


15. 


(அ) 


(ஆ) 


(அ 


(ஆ) 


(அ) 


பகுதி ஆ -— (5 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை தருக. 


திணைகளுக்குரிய தெய்வங்கள்‌ குறித்து எழுதுக. 
(அல்லது) 
ஐந்திணைக்கும்‌ உரிய உரிப்பொருளை விளக்குக. 
“வாடாவள்ளி”, “ஓடாக்கழல்‌ நிலை” - ஆகிய 
துறைகளைச்‌ சான்று தந்து விளக்குக. 
(அல்லது) 
தும்பைத்‌ திணையின்‌ இலக்கணத்தையும்‌ அதன்‌ 
சிறப்பையும்‌ எடுத்துரைக்க. 
“மறையோர்‌ தேயத்து மன்றல்‌” - குறித்து விளக்கி 
எழுதுக. 
(அல்லது) 
தலைவியின்‌ வேட்கைக்‌ குறிப்புகளாகத்‌ 
தொல்காப்பியர்‌ கூறுவனவற்றை எடுத்துரைக்க. 


தலைவனுக்கும்‌ ஊடல்‌ உண்டு என்பதை 


விளக்குக. 
(அல்லது) 
பாங்கன்‌ எதிர்மொழி குறித்து எழுதுக. 
வரைவு கடாதல்‌ என்றால்‌ என்ன? விளக்குக. 
(அல்லது) 


ஒரு பால்‌ எல்லாப்‌ பாலுக்கும்‌ வருவது குறித்து 
எழுதுக. 


2 8926 


“So 


ஷ்‌ 
LIBRARY | 
ன்‌ 


பகுதி இ-- (3 10 ௪ 80 மதிப்பெண்கள்‌) 
ஏதேனும்‌ மூன்று வினாக்களுக்கு மட்டும்‌ விடையளி. 


ஐந்திணைகளுக்குரிய முதற்பொருள்‌, உரிப்பெ 


குறித்து விரிவாக எழுதுக. 
வெட்சித்திணை துறைகள்‌ குறித்து விரிவாக எழுதுக 


கற்பு வாழ்க்கையில்‌ தலைவி கூற்று குறித்து வி 
வரைக. 

“உள்ளத்து உணர்வுகள்‌ குறித்து” - கற்பியல்‌ 
எடுத்துரைக்க. 


ஈருள்‌ 


ளக்கி 


வழி 


தோழியின்‌ மொழி இயல்பு, அறிவுத்‌ திறம்‌ குறித்து 


கட்டுரை வரைக. 


8926 


